DCC.NS, 22226 


வ. ௩. திததேல்லேலி 
சைவ சித்தாத்த சங்கம்‌ 
(தென்னிக்நிய சைல இத்தாக்க. அற்பதிப்புக்‌ சழக. 
ஆசசலில்‌ சடைபெறவ.த), 


சங்க நோக்கங்களின்‌ சுருக்கம்‌ 
(1) சைய சித்தார்த செதியினை எங்கும்‌ பரவச்‌ 
செய்தல்‌. 
அதன்‌ பொருட்டு 
(2) 5 அல்‌ கிலையம்‌ (Library) 
b ares சாலை (Reading Room) 
S ௦ சித்தார்த சைவ பாடசாலை, கலாசாலை 
ட. இதலியன பொருள்‌ வருவாய்க்கு ஏற்ப ஆங்காங்கு 
்‌ வேண்டு மிடங்களில்‌ அமைத்தல்‌. 
(3; சைவப்‌: மிசசாசசர்சளை பல இடல்சட்ரும்‌ 
அனுப்பி சொற்பொழிவுசள்‌ செய்வித்தல்‌. 
| 4) தமித்‌, இல்லெத்‌ துண்டுப்‌ பத்திரர்கள்‌ வெளி 


ய்‌ ஆதிசைவ, சமாச்சாரிய மாபிலுன்ன பின்னை 


நெல்வேலி சைவசித்தாந்த சங்க வேளியீடு; 
ரு 
அண்டுப்‌ பத்திரிகை இதழ்‌ ௩... 


வாழ்க வந்தணர்‌ 
வீழ்க தண்புனல்‌ வே 5 
ஆழ்க தியதெல்லா மர னாமமே 
குழ்க வையக முத்துயர்‌ தீர்கவே. 


சித்தாந்த சைவ போதம்‌ 


புண்ணிய . பூமியாகிய பரதகண்டத்தில்‌ 
உள்ள பல தேசங்களுள்‌ தென்னாடானஅு சிதம்‌ 
பரம்‌, - திருவாரூர்‌, காஞ்சீபுரம்‌, மதுரை, உத்தர 
கோசமங்கை, இராமேச்சுரம்‌, திருநேல்வேலி, 
திருக்குற்றுலம்‌ முதலிய பல இவ்விய வைதிக 
சைவ ஸ்தலங்களைத்‌ தன்னிடத்துப்‌ பொருந்தக்‌ 
கொண்டிருத்தலானும்‌, திருஞான சம்பந்தமூர்த்தி 
முதலிய வைதிக சைவ பரமாசாரிய சுவாமிகள்‌ 
நால்வரும்‌ மற்றைத்‌ தில்லைவாழந்தணர்‌ முதலிய 
உண்மை . நாயன்மார்களும்‌,  திருவவதாரஞ்‌ 
செய்து; பரமசிவன்‌ றிருவருட்‌ பிரசாதம்‌ நிலை 
யிட்டு விளக்‌ ௮.றுக்காகஞ்‌ செய்தற்குரிய கான 
மாய்ச்‌ சிறத்தலானும்‌, : பிறவாற்றானும்‌, மற்றை 


டத சித்தாந்த சைவ போதம்‌ 


நாடுகளைக்‌ காட்டினும்‌ மிக மேலாய்‌ விளக்க 
முஅவதொரு ஈன்னாடாம்‌. 

இச்‌ செந்தமிழ்‌ நன்னாட்டில்‌ வசிக்கும்‌ ஆரிய 
மகாஜனங்கள்‌ பாரம்பரியமாகத்‌ தழுவி யநுஷ்‌ 
டித்துவரும்‌ சற்சமயங்கள்‌ பலதுறைப்படுவன. 
ஆயினும்‌, அவை தம்முள்‌ இக்காலத்துத்‌ தலைமை 
பொருந்தி நிலைமையுற்து ஈடைபெனஞ்‌ சமயங்‌ 
கள்‌; சுத்தாத்துவைதம்‌, விசிட்டாத்துவைதம்‌, 
கேவலாத்துவைதம்‌, துவைதம்‌ என நான்காம்‌. 
இவற்றுள்‌, சைவர்‌ சுத்தாத்துவைதத்தையும்‌, 
வைஷ்ணவர்‌ விசிட்டாத்துவைதத்தையும்‌, 
ஸ்மார்த்தர்‌ கேவலாத்துவைதத்தையும்‌, மாத்து 
வர்‌ துவைதத்தையும்‌ தத்தஞ்‌ சமய சித்தாந்தங்க 
ளாகக்கொண்டு போற்றி அஅுட்டித்து வருகின்‌ 
றார்‌. அத நிற்க, 

இச்சமயப்‌ பகுப்பினர்‌ நால்வருள்‌ சைவ 
ரென நிற்கும்‌ ஈம்மவரை நோக்கி உறுதிகள்‌ லெ 
கூறுவாம்‌ :— 

மூமை பொருந்திய இத்தாந்த சைவர்க 
ளாகிய நமதன்பர்களே ! 

சிவபிரானை வழிபடு மார்க்கத்தராதலால்‌, 
கரமெல்லாஞ்‌ சைவரெனப்படுன்றோம்‌. இனி 
இங்கனம்‌ சைவரான நரம்‌ மெய்யான பரம்‌ 


பொரு ளென்று கொண்டு வழிபடும்‌ அச்‌ சிவ 


சித்தாந்த சைவ போதம்‌ 8 


பிரானுக்‌ குரிய இலக்கணங்கள்‌ இவை யென்‌ 
அம்‌, அப்‌ பிரானை வழிபடு மார்க்கமாசய சைவ 
சமய இலக்கணங்கள்‌ இவை யென்றும்‌, ௮வற்‌ 
றையுணர் த்‌ அஞ்‌ சைவ சாத்திரங்கள்‌ இவையென்‌ 
அம்‌, ௮ச்சாத்திரங்களின்‌ மெய்ப்பொருளை முறை 
யாக எடுத்து இனிது போதிக்கவல்ல சைவாசாரி 
யர்‌ இலக்கணங்கள்‌ இவையென்றும்‌, அச்‌ 
சைவாசாரியர்‌ போ தவழிதின்று ௮.ுட்டிக்கும்‌ 
சைவாசாரங்களும்‌ அதற்‌ கறதுகூலமாகுஞ்‌ சம்பிர 
தாயங்களும்‌ இவை இவை என்னும்‌, அச்‌ சைவா 
சார சம்பிரதாய ௮றுஷ்டானத்தால்‌ எய்தும்‌ இக 
பர லீட்டின்பங்களான பயன்கள்‌ இவையென்‌ 
அம்‌, நன்றாக ௮றிந்தூகொண்டே, இச்‌ சைவ 
கன்னெறி கடைப்‌ பிடித்து ஒழுகக்கடவராகின்‌ 
றோம்‌. 

இனி யாதாயினும்‌ ஒரு சமயத்தை ஈம்பி 
அதன்‌ வழி ஒழுக விரும்புனெறவன்‌, அச்சமயத்‌ 
தெய்வ இலக்கணம்‌, அச்சமய இலக்கணம்‌, அச்‌ 
சமய நூன்முறை, அர்‌ ஆலின்‌ மெய்ப்பொருளை 
யுணர்‌த்தவல்ல சற்குரு இலக்கணம்‌, ௮க்‌ குரு 
உபதேசமான சமயாசாச சம்பிரதாய முறைகள்‌, 
அவ்‌ வறுட்டானங்களா ௮ண்டாகும்‌ இம்மை 
மறுமை வீடு பேற்றின்பப்‌ பயன்க ளென்னு 
மிவைகளை யுள்ளபடி யுணராத பொழுது, அச்‌ 
சமயத்‌ கெய்வபத்தியும்‌, சமய உறுதியும்‌, சமய 


4 சித்தாந்த சைவ போதம்‌ 


அற்‌.அணிவும்‌, சற்குரு முறையும்‌, ௪தாசார சம்‌ 
பிரதாய அஅட்டானங்களும்‌, அவற்றாலெய்‌ தம்‌ 
மெய்யான பிரயோசனங்களும்‌, அவனுக்கு நன்‌ 
றாக உளவாமாதில்லை. 


இக்காலத்தில்‌ நமது இத்தாந்த சைவருட்‌ 
பெரும்பாலார்‌ தாம்‌ பற்றி வழிபடும்‌ பரம முழு 
முசத்‌ கடவுளான பரமசிவன்‌ இலக்கணம்‌ நன்கு 
ஆராய்ந்து அதிர்தவரல்லர்‌. அதமட்டோ, தாம்‌ 
கைக்கொண்டு அதுட்டிக்கும்‌ சைவ சமய இலக்‌ 
கணத்தைத்தானும்‌ ஈன்கு ஆராய்ந்து தெளிந்த 
வருமல்லர்‌. அதுமட்டோ, தஞ்சமய உண்மை 
விளச்குஞ்‌ சைவ சாத்திரங்கள்‌ இவை யென்று 
அரை செய்து உணர்ந்தவரு மல்லர்‌. ௮௮ 
மட்டோ, தஞ்சமய சாத்திரங்களின்‌ மெய்ப்‌ 
பொருள்‌ போதிக்கவல்ல சைவாசாரிய இலக்‌ 
கணத்‌ தேர்ந்து தெளிந்தவரு மல்லர்‌. : ௮௮ 
மட்டோ, அச்‌ சைவாசாரிய உபதேச முறை 
யான சைவாசாரங்கள்‌ சைவ சம்பிரதாயங்கள்‌ 
விசாரித்துக்‌ கடைப்பீடித்து அதுட்டிப்பவர்களு 
மல்லர்‌. அந்தோ ! ஈஞ்சைவ சமயிகள்‌ இந்த 
மெய்ம்‌ முறைகளெல்லாம்‌ விசாரித்து, அறிந்து 
தெளிந்து அஅட்டிக்கும்‌ திறம்‌ இங்ஙனம்‌ எய்‌ 
இற்றிலசாயின்‌, சைவரென நிற்றன்‌ மாத்திரை 
யாத்ரானே இம்மை மறுமை வீடுபேற்‌ அஅதிப்‌ 


சித்தார்த சைவ போதம்‌ 5 


பயன்களை உண்மையாக எய்த வல்லசாதல்‌ 


கூடுமோ 7 


நமது சைவர்கள்‌ பரமபதியான பரமசிவ 
னிலக்கணம்‌ நன்றாக ஆராய்ந்து உணரப்‌ பெறாத 
குறைவினால்‌, அயன்‌ அரி உருத்திரனென்னும்‌ முத்‌ 
தேவருள்‌ அப்‌ பசம்பொருளையும்‌ ஒரு தேவராக 
எண்ணி, பரத்‌ துவ உறுதி தேறா.து அவலப்படுகன்‌ 
றார்கள்‌. ௮துவொன்றோ ? வீரன்‌, மாடன்‌, குப்‌ 
பன்‌, பெரியண்ணன்‌, பெரியாண்டவன்‌, முனி 
யன்‌, காத்தவராயன்‌, சங்கிலியன்‌, பாவாடை 
ராயன்‌, மன்னசாமி, இருளன்‌; . காட்டேறி, 
பேச்சி, இருசி, காத்தாயி, நாச்சி, கண்ணக முத 
லிய பொய்த்‌ தெய்வங்களைப்‌ பொருளெனச்‌ 
கொண்டு வழிபட்டுப்‌ பரிபக்குவப்‌ படுகின்றார்‌ 
கள்‌. அதவொன்றே ? தங்கள்‌ சைவ சமயத்‌ 
தோடு முழுதும்‌ மாறுபட்டு திற்கும்‌ அல்லா, மீரா 
சாஹிப்‌, இறிஸ்து; மாதா என்னும்‌ மிலேச்ச சம 
யத்தெய்வங்களையும்‌ பொருளெனக்‌ கொண்டு 
வழிபட்டுப்‌ பழி பூணுகின்றார்கள்‌. ௮.து நிற்க. 

நமது சைவசமயிகள்‌ தஞ்சமய இலக்கண 
மான கொல்லாமை; புலாலுண்ணாமை, கள்‌ 
ளுண்ணாமை, கள்ளாமை, வாய்மை, அன்பு; 
பொறை முதலிய பொது அறங்களையும்‌, விபூதி 
ருத்திரா்ஷ தாரணம்‌, சிவதீக்ஷை, சந்தியாவந்‌ 
தனம்‌, மந்திரஜேபம்‌, சிவபூசை, சைவக்கிரியை, 


6 இத்தாந்த சைவ போதம்‌ 


சிவாலய சேவை, மாகேசுரபூசை முதலிய சைவச்‌ 
சிறப்பறங்களையும்‌, ஈன்கு தேர்ந்து தெளியாத 
குறைவினால்‌, கொலை, புலாலுண்ணல்‌, கள்ளுண்‌ 
ணல்‌, களவு, பொய்‌, வன்கண்மை, வெகுளி முத 
லிய அதர்மம்களோடு மேற்கூறிய சைவாசாரம்‌ 
களை விதியின்றி முறை பிறழக்கொண்டு, போலி 
வகையாற்‌ செய்து கெடுன்றார்கள்‌. அது நிற்க, 

ஈமது சைவசமயிகள்‌ ஆரிய மொழியிலுள்ள 
வேதாகம முதலிய சைவ மெய்ர்அூல்கனையும்‌, 
தமிழ்‌ மொழியிலுள்ள தேவரர திருவாசக முத 
விய சைவ ௮ருனூல்களையும்‌ வரையறுத்து உண 
சாத குறையினால்‌, சித்தாந்த சைவ அயலான 
சிவாத்துவித முதலிய அகச்சமய நூல்களையும்‌, 
மாயாவாத முதலிய புறச்சமய நூல்களையும்‌, 
அம்‌ மெய்க்‌ அல்களோ டொப்பத்‌ தஞ்‌ சமய 
அல்களெனக்‌ சொண்டு கற்ற, வழிதடுமாறி அலை 
கின்றார்கள்‌. அது நிற்க. 

நமது சைவசமயிகள்‌ தஞ்சமய பரமாசாரியர்‌ 
முதலியோர்‌ முறையும்‌, தத்தம்‌ பரம்பரைச்‌ 
சைவசந்தானாசாரியர்‌ முறையும்‌, உள்ளபடி விசா 
சித்து உணராத குறையினால்‌, சங்கராசாரியர்‌ 
முதலிய ஏகாத்மவாத வேதாக்தாசாரியர்களையும்‌, 
அவர்‌ வழிப்பட்ட மாயாவாத சமயப்‌ போதகர்‌ 
களையும்‌ தஞ்‌ சமயகுரவர்களென்று கொண்டு 
வழிபட்டு அவம்‌ பெருக்கச்‌ சித்தாந்தச்‌ செர்‌ 


சித்தாந்த சைவ போதம்‌ 7 


நெறி பிழைத்து அல்லற்பட்‌ டுழல்கின்றார்கள்‌. 
அத நிற்க. 

நமது சைவசமயிகள்‌ சித்தாந்த சைவபத்ததி 
தேர்க்‌துணராத குறையினால்‌, ௮சைவாசாசங்‌ 
களையும்‌, அசம்பிரகாயங்களையும்‌, சைவாசாசங்‌ 
களரகவும்‌ சைவ சம்பிரதாயங்களாகவுங்‌ சொண்டு, 
விண்செய வுழப்புற்று வாணாள்‌ வீணாள்படக்‌ 
கழிக்கின்றார்கள்‌. 

ஆதலால்‌ பரமசிவன்‌ இலக்கணம்‌, சித்தாந்த 
சைவ இலக்கணம்‌, சித்தாந்த சைவசாத்திர 
முறை, சித்தாந்த சைவாசாரியர்‌ இலக்கணம்‌, 
சித்தாந்த சற்சம்பிரதாய இலக்கணம்‌, சித்தாந்த 
சைவாறுஷ்டானத்தால்‌ எய்‌ தும்‌ இகபசவீடு பேற்‌ 
தின்பப்பய னிலக்கணம்‌ என்னுமிவற்றை, முறை 
யாக எடுத்துப்‌ போதித்து ஈம்மவரை நல்வழிப்‌ 
படுத்தல்‌ நமக்கெல்லாம்‌ பெருங்கடனாமாதவின்‌, 
நாமெல்லாம்‌ மற்றவைகளை வரன்‌ முறையாக 
எடுத்து ஈம்மவர்க்குப்‌ போதித்தலை விரதமாகக்‌ 
கொண்டு செய்து போதரக்‌ கடவமாவேம்‌, 

சபாபதி நாவலர்‌ 
(ஞானாமிர்தம்‌) 
முற்றுற்று 

இதன்‌ முதல்‌ இரண்டாயிரம்‌ (2000) பிரதிகள்‌ 
சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழக அமைச்சர்களி 
லொருவரான தீநவாளர்‌. மா. திரவியம்‌ பிள்ளை யவர்‌ 
கள்‌ பொருளுதவியால்‌ அச்சிட்டு வெளியிடப்பட்டன... 


சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கடிக வேளியிடுகள்‌ 


"யய வையக ைை சைகை வசை ைை கை ை சைகை ை 


ரூ.௮: 
திருவடிப்‌ புகழ்மாலை மலர்‌-௧ 
இருவடிப்‌ புகழ்மாலை மலர்‌--௨ ்‌ 
வன்னங்க எணிவதேன்‌? ்‌ 
சைலடித்தார்த விளக்கச்‌ சுருக்கம்‌ 
கம்பராமாயண சக்சோத்தர விருத்தி 
இத்தார்தப்‌ பிரகாசிகை 
பூப்பிள்னை அட்டவணை 
ஞானாமிர்தக்‌ கட்டளை 
திணைமொழி 50 உரை 
இனியவை 40 உரை 
இருகாதஜார்‌ புராணம்‌ அரும்பொருள்‌ 


[1] 
NOI OD 


[தப 


விளச்சத்துடன்‌ AW 
சனவெண்பா மூலமும்‌ உரையும்‌ A 
தை (மாணவர்‌ பதிப்பு) .. 0 12 
அதிவரைத்திட்டு - 012 
இருச்சருவைப்‌ பதிற்அப்பத்தர்தாதி உரை ... 1 4 
சோமேசர்‌ முதமொழிவெண்பா உரை 1 12 
ஸ்ரீ வெஞான சுவாமிகள்‌--உரைச்செய்யுள்‌ 
(7-லசன தூல்க எடங்யெது) 12 
சிலஞான?த்தியார்‌ சபக்கம்‌ இருவருரை ... 4 8 
தொல்காப்பியம்‌ 
எழுத்ததிகாரம்‌_—சச்சஞர்க்‌னியம்‌ I 1) 
சொல்லதிகாரம்‌ சேனாவரையம்‌ NS 


செர்தமழ்ச்‌ செல்வி ஓர்‌ மாதப்பத்திரிகை 
வருடக்கையொப்பம்‌ ஞூ. 3 
இடைச்குமிடம்‌.: 
306, விங்கரெட்டிக்‌ தேந, சென்னை. 


இ; R. RAMA IYAR AND. CO. /FRINTERS, MADRAS 


Fig QC EST ம்பி 
(நட அட வான்ட்‌ j j 
ர 7*/ 


அலயவிகள்‌ 

(1) இச்‌ சங்கத்தில்‌, ழழ ழகந்‌ கடவுன்‌ சித்தார்த , 
சைவத்‌ துட்‌ குறித்த பரம்போதனே யாமென்ற : 
நட்பிக்கை யுடைழுன்‌ட்‌, அறவழி யோழுகுதல்‌ இன்றி 
யமையாத தென்‌, காள்கையு மேடைய எவரும்‌ அவ 
ங்லியாகச்‌ சேலம்‌. 3 - ்‌ 

(2) சன்‌, ஊன்‌ விலக்கி, சைலரெறி சடைப்‌ 
பிடித்து: ஒழுகும்‌ அவயலிகனே நிறைவேற்றத்‌ கூட்ட 
உறுப்பினராதற்கு உரிமைப்படுயர்‌, 

(8) இச்‌ சங்கத்திற்கு “சைவ்‌ சித்தார்த தூத்பஇப்‌ 
புக்‌ கழக (லிமிட்டெட்‌) ப்‌ பக்கானிசன்‌ அனைவரும்‌ 
அவயவிகளாவர்‌. 

(4) மேற்‌ குறிப்பிட்டவர்கள்‌ தவிர கீழே குழிப்‌ 
பிட்டபடி (ஆயுன்‌ சந்தா) ஈன்‌ கொடைப்‌ பொருள்‌ 
கொடுச்றெவர்சளும்‌ அலயவிகளாக இருப்பார்கள்‌. 


இச்சங்கத்திற்கு, : 
்‌ (ஐ) சாதாரண அவயவிகள்‌ (யுன்‌ சக்கா) ரூ 1. 
ரூபா ஒன்று அல்லது அதற்குமேல்‌ ரூ. 99, வரை ஈன்‌ 
கொடை யளிப்பவர்களும்‌, 

(5) வாழ்நாட்‌ காப்பாளர்‌ (1406 நியு 
ஆயுள்‌ சந்தா ரூ. 100 அல்லது “அதற்குமேல்‌ ரூ. 429 
வசை நன்கொடை. யளிப்பவர்களும்‌; 

(2) வழி வழிக்‌ காப்பாளர்‌ (Hrcditary Put- 
808) ஆயுள்‌ சக்தா ரூ. 500 அல்லது அதக மேம்‌ 
பட்ட தொசை சன்சொடை யளிப்பவர்களும்‌ அலர்‌ 
கன்‌ வாரீசுகளிம்‌ முத்தவரும்‌ [வழி பழி (பரம்பமை)க்‌ 
சரப்பாளசாச விருப்பதுடன்‌] அலயவிகளாகவு மிருக 

ச்‌ 


ஆத. 


- நிறைவேற்றற்‌ கூட்டத்தார்‌ 

(1) இச்‌ சங்கத்திற்கு இரு அமைச்சர்கள்‌ உள்பட 
15 பெர்சன்‌ உறப்பினசா யிகுப்பார்கள்‌. அவர்களில்‌ 
அமைச்சர்கள்‌ உள்பட 11 கன்‌ தென்னிர்திய 
சவ இத்தார்த அற்பதிப்புச்‌ சழிஆ (லிமிட்டெட்‌) 2 
இன்‌ நிறை லேத்றத்‌ கூட்ட உறப்பீஆ்களா யிருப்ப 
இடன்‌ 4 பேர்சன்‌ இச்‌ சங்கக்‌ காப்பாளர்சவி லிருர்து 
ஷஷ நூற்பதிப்புக்‌ சழக சாதாரடை மகர சபையாரால்‌ 
தெரிர்தெடுச்சப்‌ படுவார்கள்‌. 


(2) கீறைவேற்றற்‌ கூட்டத்தார்‌ தீர்மானங்களை 
அதசரித்து இச்‌ சல்௪ அமைச்சர்கள்‌ சகல காரியங்களை. 
யும்‌ ஈடத்த வேண்டியது. i 


மூலதனம்‌ 
(1) மேற்‌ குறிப்பிட்ட ஈன்சொடைப்‌ பொருளை 
நூலதனமாச வைத்துக்கொண்டு அதிவிருர்‌து வருகிற 
வட்டியையும்‌ தூற்பதிப்புக்‌ கழக ஆதாயத்திலிகு ர்து 
வரும்‌ தொகைப்‌ பொழுளையும்‌ கொண்டு இச்‌ சங்கச்‌ . 
இன்‌ செலவாளன்‌ சடைபெறம்‌, 


தறிப்பூ இச்‌ சங்க விதிப்‌ புத்தகங்களும்‌ பிற 
ம சட்ச ஆபிசுக்கு எழுதிப்‌ பெற்றுக்‌ கொள்ளலாம்‌. 


Vn, HAMA IYAE AND CO4 PRINTERS; MADRAS 


